ஜானி ஆப்பிள் சீட் 


விதைக்கப் போகிறான் 


ஜானி ஆப்பிள் சீட் 
விதைக்கப் போகிறான் 


ஜானி ஆப்பிள்சீடின் நிஜப்பெயர் 
ஜானி சாப்மேன் என்று அறிந்தோம் . 
அவன் சென்ற இடமெல்லாம் ஆப்பிள் 
விதையை விதைத்ததால் இந்தப் பெயர் 
பெற்றான் . 


ஜானி சாப்மேன் உண்மையில் 
வாழ்ந்த ஒரு கிராமத் தலைவன். 
அவன் நாடு முழுவதும் ஆப்பிள் 
தோட்டங்களை அமைத்ததால் 
அவனை அந்த கிராம மக்கள் 
ஜானி ஆப்பிள் சீட் என்று 
அழைத்தனர் . 


புராணம் எப்போதுமே 
விஷயங்களை மிகைப்படுத்திச் 
சொல்லும் . அது போல ஜானி 
செய்ததாக கிராமத்தில் 
கூறுபவை எல்லாம் நடந்திருக்க 
வாய்ப்பில்லை . ஆனால் ஜானி 
மனிதர்கள் மீதும் , விலங்குகள் 
மீதும் , அமெரிக்காவின் 
காடுகளின் மீதும் மிகுந்த 
கருணையுடன் இருந்தான் என்பது 
உண்மை. 


ஜானி செப்டம்பர் 26 , 1774 ல் 
அமெரிக்காவில் உள்ள மசாசுசட்சில் 
பிறந்தான் . அவன் அப்பா ஒரு விவசாயி . 
ஜானி விவசாய வேலைகளில் உதவி 
செய்வான் . 


ஆப்பிள் தோட்டத்தைப் பார்த்துக் 
கொள்வது ஜானிக்குப் பிடித்தமான 
வேலை . ஆப்பிள் மரங்களில் ஏறி 
பளபளப்பான ,சிவப்புநிற பழங்களை 
பறிப்பது அவனுக்குப் பிடிக்கும் . 


ஜானி இளைஞனாக இருந்தபோது பலர் 
மேற்கே ஓஹியோ போன்ற தூர 
தேசங்களுக்குச் சென்று குடியேறினர் . 
நிலங்களை சுத்தம் செய்து வீடு கட்டி 
பயிர் செய்யும் பணிகளில் இருந்த 
அவர்களுக்கு ஆப்பிள் மரங்களை நட , 
நேரமே இல்லை . 


அவர்களுக்கு ஆப்பிள் மரங்கள் இல்லாமல் 
இருந்தது ஜானிக்கு வருத்தம். வசந்த 
காலத்தில் அழகான இளஞ்சிவப்பு பூக்களை 
அவர்கள் காணலாம் . இலையுதிர் காலத்தில் 
அதன் சுவையான ஆப்பிள்களைத் 
தின்னலாம் . குளிர் காலத்தில் சூடான 
ஆப்பிள் பஜ்ஜி சாப்பிடலாமே ! 


அதனால் அவர்களுக்கு எப்படியாவது 
உதவ நினைத்தான் . 


ஓஹியோ எடுத்துச் செல்ல ஒவ்வொரு 
குடும்பத்திற்கும் ஒரு ஆப்பிள் மரம் 
கொடுக்க நினைத்தான் ஜானி . ஆனால் 
அவர்கள் வண்டியில் மரத்திற்கு இடமே 
இல்லை . 
சட்டென்று ஜானிக்கு ஒரு யோசனை 
வந்தது . அவர்களுக்கு ஆப்பிள் விதைகளைக் 
கொடுக்க முடிவு செய்தான் . அவன் 
சாப்பிடும் ஆப்பிளின் விதைகளை சேமித்து 
சிறு பைகளில் , எல்லோருக்கும் கொடுத்தான் 


விதைகளை ஓஹியோ செல்பவர்கள் 
நன்றியுடன் வாங்கிக் கொண்டனர் . 
ஆனால் ஆப்பிள் மரங்களை வளர்க்க 
தங்களுக்கு நேரம் இருக்கும் என்று 
அவர்கள் நினைக்கவில்லை . 


" விதைகளை விதைத்த பின் அதைச் சுற்றி 
வேலி போட வேண்டும் . இல்லாவிட்டால் 
மான்கள் இளஞ்செடிகளைத் தின்றுவிடும் . 
செடியைச் சுற்றி களைகள் வராமலும் 
பார்த்துக் கொள்ள வேண்டும். ” ஜானி 
அவர்களிடம் சொன்னான் . 


ஒரு நாள் ஜானிக்கு இன்னொரு 
யோசனை தோன்றியது. “நான் ஓஹியோ 
செல்லப் போகிறேன் .” என்று அம்மா 
அப்பாவிடம் சொன்னான் . “நானே 
அவர்களுக்கு ஆப்பிள் தோட்டம் நடப் 
போகிறேன் " 


" ஆனால் நீ தனியாக இருப்பாயே . 
குடும்பம் , நண்பர்களைப் பிரிந்து 
வருத்தப் படுவாயே !” என்றார் அப்பா . 


“ அப்படி சுலபமாக நீ காட்டுக்குள் 
செல்ல முடியாது ஜானி. காட்டு 
விலங்குகள் இருக்கும் . பனிப்புயல் 
வந்தால் என்ன செய்வாய் ? எங்கே 
தூங்குவாய் ? ” என்று கவலைப் பட்டாள் 
ஜானியின் அம்மா . 


“ நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் 
அம்மா . வானமே சிறந்த கூரைதானே ? " 
என்றான் ஜானி. 


ஜானியின் அம்மா அப்பா கவலைப் கிளம்புவதற்கு முன் சைடர் மில்லிற்குச் 
பட்டார்கள் . ஆனால் அவன் ஒரு முடிவோடு சென்றான் . அங்கே நிறைய ஆப்பிள்களை 
இருப்பதைப் புரிந்து கொண்டார்கள் . ஜூஸ் செய்ய உபயோகிப்பார்கள் . 
அவன் பொருள்களை மூட்டை கட்ட 

அவர்களிடம் ஆப்பிள் விதைகளைக் 
உதவினார்கள் . அவன் அம்மா அவனுக்கு கேட்டான் ஜானி . " எவ்வளவு வேண்டுமோ 
குளிராமல் இருக்க ஒரு கோட் செய்தாள் . எடுத்துக் கொள் ” என்றார் அதன் 
அவன் சமைத்து சாப்பிட ஒரு நல்ல உரிமையாளர் . 
பாத்திரத்தைக் கொடுத்தாள் . 


19 


ஜானி நிறைய விதைகளை எடுத்துக் 
கொண்டான் . அவன் பை நிரம்பி இடம் 
போதவில்லை . அம்மா கொடுத்த 
பாத்திரத்தை தலையில் கவிழ்த்துக் 
கொண்டான் . 


“ இது ஒரு அழகான தொப்பி ” 
என்றான் . 


20 


அவன் பயணம் அவ்வளவு சுலபமாக 
இல்லை . ஆப்பிள் விதைகளுடன் நூற்றுக் 
கணக்கான மைல்கள் நடந்தான் . 


வழியில் விவசாயிகளுக்கு விறகு 
வெட்டிக் கொடுத்தும் வேலிகளை 
சரிசெய்து கொடுத்தும் உதவினான் . 
அவர்களும் அவனுக்கு உணவளித்தனர் . 
இப்படியே ஜானி பல புது நண்பர்களைப் 
பெற்றான் . 


22 


நட்சத்திரங்களைப் பார்த்துக் கொண்டு 
வெளியே தூங்குவது ஜானிக்குப் பிடித்தது . 
அவன் அம்மா கவலைப் பட்டிருக்கவே 
வேண்டாம் . விலங்குகள் அவனிடம் 
அன்புடனே இருந்தன. ஒரு நாள் 
பயங்கரமான பனிப்புயலில் ஒரு கரடியின் 
கூடவே தூங்கினான் ஜானி . . . 


ஒருவழியாக ஓஹியோ வந்து சேர்ந்த 
ஜானி ஆற்றங்கரைகளில் ஆப்பிள் 
விதைகளை விதைத்தான் . 
முட்புதர்களை வைத்து அவற்றைப் 
பாதுகாக்க வேலி அமைத்தான் . 


பின்னர் இன்னொரு இடத்திற்குச் 
சென்று அங்கும் விதைத்தான் . 
முன்னால் நட்ட இடத்தில் வளரும் 
செடிகளையும் திருப்பிச் சென்று 
பாதுகாத்தான் . 


அந்தச் செடிகள் வளர்ந்ததும் 
தோண்டி எடுத்தான் . ஒவ்வொருவரும் 
தோட்டம் வளர்த்துக் கொள்ள 
அவற்றைக் கொண்டு கொடுத்தான் . 


" இன்னும் சில வருடங்களில் இந்த 
மரத்திலிருந்தே உங்களுக்கு ஆப்பிள் 
பழங்கள் கிடைக்கும் . வசந்தம் 
வரும்போது இளஞ்சிவுப்பு வண்ணப் 
பூக்கள் பூக்கும் . அதைவிட அழகான 
காட்சி இருக்க முடியாது ." 


அவர்கள் ஜானியின் வருகையை 
எதிர்பார்த்துக் காத்திருந்தனர் . 


ஜானி இப்படி ஓஹியோ பள்ளத் 
தாக்கின் பல இடங்களில் மரங்களை 
நட்டான் . மக்கள் அவனை ஜானி 
ஆப்பிள் சீட் என்று கூப்பிட 
ஆரம்பித்தனர் . 


“ கைகால் அலம்பிட்டு சாப்பிட 
வாங்க . இன்னிக்கு ஜானி ஆப்பிள்சீட் 
வரப் போறாரு! " 


அவன் அவர்களுக்கு வேறு பல 
உதவிகளையும் செய்தான் . சோளம் 
நடுவது , மரச்சாமான்கள் செய்வது 
இப்படி பல . 


தன் வாழ்க்கை முழுவதையும் 
அடுத்தவருக்கு உதவுவதற்காகவே 
செலவிட்டார் . அவர் இறக்கும் முன் 
ஓஹியோ பள்ளத்தாக்கில் பல ஆப்பிள் 
மரங்கள் பூத்துக் காட்சியளித்தன . 


இன்றும் ஆப்பிள் மரங்களைப் 
பார்க்கும் சிலர் ஜானி ஆப்பிள்சீடை 
நினைத்துக் கொள்கிறார்கள் . 


முற்றும் 


